Kerala Gazette No . 12 dated 25th March , 2014 . 
PART I 


Section iii 


GOVERNO 


தேவன் 
SMENT OF KE 


KERALA 


கேரள அரசு 
சட்ட (சட்டமியற்றல்- பி ) துறை 

அறிக்கை 


எண் 3986 / ச . இ . பி . 2 / 2012 / சட்ட 


ம் . 


திருவனந்தபுரம் , 


2012 ஆகஸ்ட் 13 
1934 சிராவணம் 22 . 


2012 ஆகஸ்ட் 11ஆம் தேதி கேரள ஆளுநரால் விளம்பர அறிக்கை 
செய்யப்பட்ட பின்வரும் அவசரச்சட்டம் பொதுமக்களின் அறிவிற்காக இதனால் 
பிரசுரம் செய்யப்படுகிறது . 


ஆளுநரின் ஆணைப்படி , 


சி . கெ . பத்மாகரன் , 
சட்டத்துறை சிறப்புச்செயலர் . 


2012- ன் அவசரச்சட்ட 


ம் எண் 40 


2012 - ன் கேரள விவிசாய கடன் நிவாரண குழும 

(திருத்த ) அவசரச்சட்டம் 
இந்தியக்குடியரசின் அறுபத்திமூன்றாவது ஆண்டில் கேரள ஆளுநரால் 
விளம்பரப்படுத்தியது . 

2006 - ன் கேரள விவசாய கடன் நிவாரண குழும சட்டம் மீண்டும் 
திருத்தம் செய்வதற்குரிய ஒரு அவசரச்சட்டம் . 

முகவுரை. - 2012- ன் கேரள விவசாய கடன் நிவாரண குழும (திருத்த ) 
அவசரச்சட்டம் (2012- ன் 39 ) 2012 மேய் 26ஆம் தேதி கேரள ஆளுநரால் 
விளம்பரப்படுத்தியதினாலும் ; 


2012 ஜூன் 11ஆம் தேதி ஆரம்பித்து 2012 ஜூலை 25ஆம் தேதி 
முடிவடைந்த கேரள மாநில சட்டப்பேரவையின் கூட்டத்தொடரின் 
காலகட்டத்தில் மேற்குறிப்பிட்ட அவசரச்சட்டத்திற்கு பதில் சட்டப்பேரவையில் 
ஒரு சட்டம் கொண்டு வருவதற்குரிய ஒரு மசோதா சட்டப்பேரவையில் தாக்கல் 
செய்வதற்கும் நிறைவேற்றுவதற்கும் முடியாமல் போனதாலும் ; 

எனவே , இந்திய அரசியலமைப்புவிதி 213- ன் உட்பிரிவு ( 2 ) - ன் துணை 
உட்பிரிவு ( எ ) - ன் அடிப்படையில் கேரள விவசாய கடன் நிவாரணகுழும 
திருத்த அவசரச்சட்டம் ( 2012 - ன் 39 ) 2012 ஜூலை 23ஆம் தேதி அமலில் 
இருந்து நின்றுவிடுவதாலும் ; 

மேற்குறிப்பிட்ட அவசரச்சட்டம் அமலில் இல்லை எனில் இடர்பாடுகள் 
ஏற்படும் என்பதாலும் ; 

மேலும் , கேரள மாநில சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் இல்லாமல் 
இருப்பதாலும் தற்போது நடவடிக்கை எடுக்கத்தக்க சூழ்நிலைகள் நிலவில் 
உள்ளனவென கேரள ஆளுநர் திருப்தியுறுவதாலும் ; 

எனவே , தற்போது இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 213 - ன் உட்பிரிவு 
(1) - ஆல் வழங்கியுள்ள அதிகாரங்களைப் பயன்படுத்தி கேரள ஆளுநரால் 
பின்வரும் அவசரச்சட்டத்தை விளம்பர அறிக்கை செய்ய மனமுவந்துள்ளார் . 

1 . சுருக்கத்தலைப்பும் தொடக்கமும் . --(1) இந்த அவசரச்சட்டத்தை 2012 - ன் 
கேரள விவசாய கடன் நிவாரண குழும (திருத்த ) அவசரச்சட்டம் என 
அழைக்கப்படலாம் . 

( 2 ) இது 2012 மேய் 26ஆம் தேதி நடைமுறையில் வந்ததாக 
கருதப்படவேண்டும் . 

2 . 2007 - ன் 1ஆம் சட்டம் தற்காலிகமாக திருத்தம் செய்தல் . - இந்த 
அவசரச்சட்டம் அமலில் இருக்கும் காலத்தில் 2006 - ன் கேரள விவசாய கடன் 
நிவாரண குழும சட்டத்திற்கு ( 2007 - ன் 1 ) (இதற்குப்பிறகு முதன்மைச்சட்டம் 
என்று அழைக்கப்படும் ) . 3ஆம் பிரிவில் குறிப்பிடப்பட்டுள்ள திருத்தங்களுக்கு 
உட்பட்டு அமலுக்கு வருவதாக இருக்கும் . 

3 . பிரிவு 2- ல் திருத்தம் - முதன்மைச்சட்டத்தினுடைய பிரிவு 2- ல் , (vii ) ஆம் 
உட்பிரிவு ( vii )- ல் “ இந்த சட்டத்தினுடைய முதன்மை தேதியிலோ அதற்கு 
முன்பாகவோ என்ற வார்த்தைகளுக்கு பதிலாக “ இந்த சட்டத்தினுடைய 
முதன்மை தேதியிலோ அதற்கு முன்போ அல்லது மாநிலத்தில் ஏதேனும் 
தனிப்பட்ட இயற்கை சீற்ற இடத்தை சார்ந்து , அரசு அறிக்கையின் மூலமாக 
தீர்மானிக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஏதேனும் தேதிக்கோ அதற்கு முன்பாகவோ " 
என்ற வார்த்தைகள் சேர்க்கவேண்டும் . 


4 . செல்லுபடியாதல் . - 2012 - ன் கேரள விவசாய கடன் நிவாரணகுழும 
(திருத்த ) அவசரச்சட்டம் ( 2012 - ன் 39 ) ( இதற்குப்பிறகு மேற்கூறிய அவசரச்சட்டம் 
என்று குறிப்பிடப்படும் ) காலவரம்பு முடிவடைந்தது . எனினும் , 

( எ ) மேற்குறிப்பிட்ட அவசரச்சட்டத்தின்படி திருத்தம் செய்யப்பட்ட 
முதன்மை சட்டத்தின்கீழ் செய்ததோ செய்ததாக கருதப்படுவதோவான ஏதேனும் 
காரியமோ எடுத்ததோ மேற்கொண்டதாகவோ கருதப்படுவதோவான ஏதேனும் 
நடவடிக்கையோ இந்த சட்டப்படி திருத்தம் செய்யப்பட்ட முதன்மை 
சட்டத்தின் ஏற்பாடுகளின்படி செய்ததாகவோ மேற்கொண்டதாகவோ 
கருதப்படவேண்டியதும் ; 

( பி ) மேற்குறிப்பிட்ட அவசரச்சட்டத்தின் காலவரம்பு முடிவடைந்த 
பிறகும் இந்தச்சட்டம் அரசிதழில் வெளியிடப்படும் தேதிக்கு முன்பும் செய்த 
ஏதேனும் காரியமோ அல்லது மேற்கொண்ட ஏதேனும் நடவடிக்கையோ 
அவை மேற்குறிப்பிட்ட அவசரச்சட்டப்படி திருத்தம் செய்யப்பட்ட முதன்மை 
சட்டத்தின்கீழ் செய்ததாகவோ அல்லது மேற்கொண்டதாகவோ இந்த 
சட்டப்படி திருத்தம் செய்யப்பட்ட முதன்மை சட்டத்தின் கீழ் செய்ததாக 
கருதப்படவேண்டும் . 


எச் . ஆர் . பரத்வாஜ், 

ஆளுநர் . 


